திகைக்க வைத்த எலும்பு 


வில்லியம் ஸ்டீக் 
THE AMAZING BONE 
வில்லியம் ஸ்டீக் , தமிழ் : முனைவர் .ப .அனிதா 


•WILLIAM STEIG . 


NAD 


அது ஒரு அழகான வசந்த காலம் . ஊரே பச்சை பசேலென்று மரம் , செடி 
கொடிகளும் , வண்ணவண்ணமாய் பூத்துக்குலுங்கும் மலர்களுமாய் மின்னி , 
பெர்ல் ( Pearl ) என்ற குட்டி பன்னிக்கு மிகுந்த குதூகலத்தை அளித்தது . இந்த 
அழகான சூழலை ரசித்துக்கொண்டே , பள்ளியில் இருந்து வீட்டிற்கு மிகவும் 
நிதானமாக நடந்து சென்றாள் அவள் . 


FBAKERY 


அருகாமையிலுள்ள சிறிய சந்தில் உள்ள அடுமனையில் சூடான 
பிரெட் சுடுவதை ஆவலுடன் பார்த்துக் கொண்டே நடந்தாள் . 


பஜார் தெருவில் வயதானவர்கள் குதிரை லாயத்தில் வேலை 
செய்வதை வேடிக்கை பார்த்தாள் . 


வேடிக்கை பார்ப்பதில் மனம் லயித்துப்போன பெர்ல் , தன் வீட்டிற்கும் , பள்ளிக்கும் 
இடையே இருக்கும் ஒரு சிறு காட்டுக்குள் புகுந்துவிட்டாள் . பள்ளிக்குச் செல்ல தினமும் 
காட்டினைக் கடப்பது பழகிவிட்டதால் , பெர்ல்லுக்கு எவ்வித பயமும் ஏற்படவில்லை . 
ரம்மியமான சூழலால் கட்டுண்டு , அங்கிருந்த ஒரு சிறு மணல் மேட்டில் அமர்ந்துக்கொண்டு , 
தன்னை ஒரு மலர் போலவும் , தான் அணிந்திருந்த கவுன் , மலரின் இதழ்களாகவும் கற்பனை 
செய்து மெய்மறந்திருந்தாள் . "ஆஹா, இவை அனைத்தும் எனக்கு ரொம்பவும் 
பிடித்திருக்கின்றன" , என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டாள் . 


" எனக்கும் தான் " என்று எங்கிருந்தோ அசீரீரியாய் ஒரு குரல் கேட்டது . திடுக்கிட்ட பெர்ல் , 
குரல் வந்த திசையை கணிக்க இயலாமல் , சுற்றும் முற்றும் பார்த்தாள் . " நீ 
எங்கிருக்கிறாய் ? " என்று குரல் கொடுத்தாள் . " கீழே பார் ,உனது வலது புறத்தில் , மரத்தின் 
கீழுள்ள பாறையின் பக்கத்தில் உள்ளபூச்செடிகளின் நடுவே உள்ளசின்ன எலும்புத்துண்டு 
தான் நான் " என்று தன்னைத் தானே அறிமுகப்படுத்திக் கொண்டது ஒரு எலும்புத்துண்டு. 
திகைத்துப் போன பெர்ல் , தன் காதுகளையே நம்ப முடியாதவளாய் , மெல்லிய குரலில் , " நீ 
பேசுவாயா?" என்று அந்த எலும்புத்துண்டின் அருகே சென்று கேட்டாள். " ஓ ! எனக்குப் பல 
மொழிகள் தெரியும் " என்று கூறி , ஸ்பானிஷ் , ரஷ்ய , ஜெர்மானிய மொழிகளில் 
பேசிக்காட்டி பெர்ல்லை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அந்த எலும்புத்துண்டு 


என்னால் பல வகையான சப்தங்களையும் எழுப்பமுடியும் ” என்று கூறிய அது , "படை 
வீரர்களை போருக்கு அழைக்கும் கொம்பொலியை எழுப்பியது . காற்றின் உஷ்ஷ் 
ஒலியையும் , படபடவென்று கொட்டும் மழையின் ஓசையையும் எழுப்பியது . பிறகு , 
மனிதர்களைப் போலவே குறட்டை விட்டு பெர்ல்லை மேலும் ஆச்சர்யத்தில் ஆழ்த்தியது . 
" நீ ஒரு சாதாரணமான எலும்புத்துண்டு. உன்னால் எப்படி மனிதர்களைப் போல் குறட்டை 
விட முடியும் ” என்றாள் பெர்ல் . " எனக்குத் தெரியாது , நானா இவ்வுலகைச் படைத்தேன் ? 
படைத்தவனைக் கேள் " என்று கிண்டலாக பதில் சொன்னது எலும்புத்துண்டு. "உன்னை 
என்னொடு , என் வீட்டிற்கு எடுத்துச்செல்லட்டுமா ? என்று பெர்ல் ஆவலோடு 
எலும்புத்துண்டிடம் கேட்டாள் . " தாராளமாக எடுத்துச் செல் . நீண்ட நாட்களாக நான் 
தனிமையில் இருக்கிறேன் . இந்த ஆகஸ்ட் மாதம் வந்தால் , நான் தனியனாகி ஒரு 
வருடமாகிறது . 


நான் ஒரு சூனியக்காரிக்கு துணையாக இருந்தேன். ஒரு நாள் நான் அவள் கூடையிலிருந்து 
தவறி வெளியே விழுந்துவிட்டேன் . அவளும் கவனிக்காமல் சென்றுவிட்டாள் . நானாவது 
அவளை அழைத்திருக்கலாம் . ஆனால் , அவளுடன் செல்ல எனக்கு இஷ்டம் இல்லை . 
அவள் தினந்தோறும் நத்தையை பூண்டுடன் சேர்த்து சமைத்து சாப்பிட்டாள் . அந்த வாடை 
எனக்கு குமட்டலை கொடுத்தது . எப்பொழுதும் தன் மூட்டுவலியைப் பற்றி 
புலம்பிக்கொண்டேயிருந்தாள் . என்னிடம் தேவையற்ற கேள்விகள் கேட்டு 
எரிச்சலூட்டினாள் . அந்த சூனியக்காரியிடம் என் வாழ்க்கையை தொலைப்பதைவிட இந்த 
அழகான இளவரசியோடு என் மீதி காலத்தை கழிக்க ஆசையாக இருக்கிறது ” . 
எலும்புத்துண்டின் இந்தப் பதிலை கேட்ட பெர்ல் உற்சாகத்துடன் அதை எடுத்துத் தன் 
கைப்பையில் வைத்துக் கொண்டாள் . எலும்புடன் தொடர்ந்து பேசுவதற்கு வசதியாக , தன் 
கைப்பையை திறந்து வைத்தபடி , புத்தகப் பையை எடுத்துக்கொள்ளக்கூட மறந்து வீட்டை 
நோக்கி நடக்க துவங்கினாள் பெர்ல் . 


தன் பெற்றோரிடம் இந்த பேசும் எலும்புத்துண்டை காண்பிக்க அவளுக்கு மிகவும் ஆவலாக 
இருந்தது . ஆனால் , அவர்களின் கேலி , கிண்டலுக்கு தான் ஆளாகக்கூடும் என்பதை அவளால் 
ஊகிக்க முடிந்தது . " என்ன ஒரு அபாரமான கற்பனை உனக்கு ", என்று அம்மா அவளை 
நம்பாமல் கிண்டலாக சொல்லுவார்கள் . அப்பாவும் அதையேத்தான் சொல்வார் . ஆனால் 
அவர்கள் சற்றும் எதிர்பாரா விதமாய் எலும்புத்துண்டை பேச வைத்து இருவரையும் 
வியப்பில் திக்குமுக்காட செய்ய வேண்டும் என்று எண்ணினாள் பெர்ல் . 

அது வசந்தகாலம் ஆதலால் , காட்டின் நடுவில் பாய்ந்த சிறிய ஓடை சூரியக்கதிர்கள் பட்டு 
மினுமினுத்தது . தவளைகளும் பூச்சிகளும் விதவிதமாய் சப்தமிட்டன . "இது ஒரு 
அற்புதமான நாள் , ஒரு பேசும் எலும்புத்துண்டை நான் கண்டெடுத்தது போன்ற பல 
விந்தையான விஷயங்கள் நடக்க ஏற்ற நாள் " என்று பெர்ல் கூற , "இல்லை , இல்லை , நான் 
உன்னை கண்டது போல ” என்று பதில் சொன்னது எலும்புத்துண்டு . 


ஆனால் , அவர்களுடைய சந்தோஷம் வெகு நேரம் நீடிக்கவில்லை . 
உற்சாகமாக பேசியபடி வீட்டை நோக்கி நடந்து கொண்டிருந்தத பெர்ல் திடுக்கிடும்படி , 
ஒரு பாறைக்குப் பின்னால் இருந்து 3 வழிப்பறி ஓநாய்க் கொள்ளையர்கள் திடீரென்று 
தோன்றினர் . அவர்களிடம் துப்பாக்கி , ஈட்டி போன்ற பயங்கர ஆயுதங்கள் இருந்ததைக் 
கண்டு பயத்தில் உறைந்து நின்றாள் பெர்ல் . யாரும் அடையாளம் காணமுடியாதவாறு 
உடலை பெரிய அங்கியால் மறைத்து , முகத்தை மறைக்க முகமூடியும் 
அணிந்திருந்தனர் அந்த ஓநாய் கொள்ளையர்கள் . 


மயிர்க்கூச்செறியும் குரலில் " மரியாதையாய் உன் கைப்பையை எங்களிடம் 
கொடுத்துவிட்டு ஓடிவிடு" என்று பெர்ல்லை மிரட்டினர் . பள்ளிக்குச் செல்லும் 
குட்டிப்பன்னியாதலால் , கைப்பையில் விலையுயர்ந்த பொருள் எதுவும் இல்லை . 
வேறொரு சந்தர்ப்பமாக இருந்திருந்தால் கைப்பையை கொள்ளையர்களிடம் 
கொடுத்துவிட்டு " விட்டால் போதும் " என ஓடியிருப்பாள் பெர்ல் . ஆனால் , இன்று 
கைப்பையில் அவள் கண்டெடுத்த அற்புத எலும்புத்துண்டு இருந்தது . அதன்மேல் 
இருந்த ஆசை, அவளுக்கு தைரியத்தை கொடுத்தது . 


" என்னால் கைப்பையை கண்டிப்பாக கொடுக்கமுடியாது " என்று பெர்ல் கறாறாக பதில் 
சொன்னாள் . அவளுடைய இந்த தைரியம் அவளுக்கே ஆச்சரியமாய் இருந்தது . ஆசை 
வெட்கம் அறியாது என்று கூறுவது போல , ஆசை பயமும் அறியாது போலும் . " அப்படி உன் 
கைப்பையில் என்னதான் வைத்திருக்கிறாய் ?" என்று துப்பாக்கியை பெர்ல்லின் தலையை 
நோக்கி குறிவைத்தது ஒரு ஓநாய் 


எலும்புத்துண்டு , தன் பங்கிற்கு கொள்ளையர்களை மிரட்டும் தொனியில் , 
" கைப்பையினுள் நானிருக்கிறேன் " என்று உறுமியது . ஓநாய்க் கொள்ளையர்களை 
மேலும் மிரளச்செய்ய , பாம்பைப் போல் சீறியும் , சிம்மக்குரலில் கர்ஜித்தும் 
அசத்தியது . குரல் எங்கிருந்து வருகிறது என்று பார்க்கக்கூட திராணி இல்லாமல் , 
அந்த ஓநாய்கள் அவ்விடத்தைவிட்டு " விட்டால் போதும் " என்று ஓடியே 
விட்டார்கள் . அவர்கள் , பயத்தில் தலைதெறிக்க எல்லா திசைகளிலும் சிதறி 
ஓடுவதைக் கண்டு பெர்ல்லும் எலும்புத்துண்டும் கைக்கொட்டி சிரித்தார்கள் . 


நடந்தது பற்றி பேசி சிரித்துக்கொண்டு சென்ற பெர்ல்லின் குதூகலம் வெகுநேரம் 
நீடிக்கவில்லை . ஒரு பெரிய மரத்தின் பின்னால் இருந்து திடீரென்று ஒரு குள்ளநரி 
அவர்கள் முன் குதித்தது . சட்டைக் காலரில் பூங்கொத்து , கையில் அலங்காரமான 
ஊன்று கோளுடன் மிகவும் வசீகரமாக காட்சியளித்த அந்த குள்ளநரி , தன் 
வெண்பற்கள் தெரியும்படி இளித்துக் கொண்டே " அப்படியே நில் " என்று பெர்ல்லை 
மிரட்டியது . 


" நெடுநாட்களாக உன்னைத் தேடிக் கொண்டிருக்கிறேன் உன்னைப் 
போன்ற சதைப்பிடிப்புள்ள இளவயது பிராணியை சமைத்து சாப்பிட்டால் 
மிகவும் சுவையாக இருக்கும் " என்று கூறிக்கொண்டே , பெர்ல் தப்பிக்க 
முடியாதபடி அவளை இறுக்கமாக பிடித்தது . 


TN 


தன் தோழியை காப்பாற்றும் நோக்கத்தில் , " அவளை விட்டுவிடு பொல்லாதவனே , 
இல்லையேல் உன் காதுகளை கடித்துத் துப்பிவிடுவேன் " என்று எலும்புத்துண்டு 
குள்ளநரியை மிரட்டியது . திடீரென்று வந்தக் குரலைக்கேட்டு திடுக்கிட்ட நரி , " யார் 
அது பேசுவது ?" என்று மெல்லக் கேட்டது . " அகோரப்பசியில் இருக்கும் ஒரு முதலை . 
அதுவும் , நரியின் கறித்துண்டுகளை மிகவும் ரசித்து உண்ணும் வழக்கம் கொண்ட 
முதலை!" என்று மிரட்டியது எலும்புத்துண்டு . 


ஆனால் , முன்னர் பெர்ல் எதிர்கொண்ட ஓநாய் கூட்டத்தை போல ஏமாறவில்லை 
இந்த குள்ளநரி சாதுர்யமானது . சுற்றும் முற்றும் பார்த்து , முதலை எதுவும் இல்லை 
என்று தெரிந்துக்கொண்டு , பெர்ல்லின் கைப்பையில் இருந்து தான் குரல் கேட்கிறது 
என்பதை அனுமானித்து அதனுள் எட்டிப்பார்த்தது . "ஆஹா! பேசும் எலும்புத்துண்டு ! 
இம்மாதிரியான அதிசயப்பொருள் ஒன்றை வைத்திருக்கவேண்டும் என்பது 
என்னுடைய நெடுநாள் ஆசை" என்று சந்தோஷமாக குதித்தது . 


சற்றும் காலம் தாழ்த்தாமல் , எலும்புத்துண்டை எடுத்து தன் பையினுள் 
வைத்துக்கொண்டு , பெர்ல்லை தனது வீட்டிற்கு தரதரவென இழுத்துச்சென்றது 
குள்ளநரி . "என்னை விட்டுவிடு" என்று மிரட்டி , கதறி , கெஞ்சி , அழுது 
புலம்பினாள் பெர்ல் . 


. 


. 


எதையும் காதில் வாங்கிக்கொள்ளாமல் , குள்ளநரி தன் வீட்டை நோக்கி நடந்தது . நரியிடம் 
போராடி களைத்துப்போன பெர்ல் , ஈனஸ்வரத்தில் கெஞ்ச ஆரம்பித்தாள் . "ப்ளிஸ் , ப்ளிஸ் , 
குள்ளநரியாரே எப்படியும் நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு இரையாகி 
சாகப்போகிறேன் . அது வரையாவது , என் கடைசி ஆசையாக , அந்த எலும்புத்துண்டை 
என்னிடம் வைத்துக் கொள்கிறேனே" , என்று கெஞ்சினாள் . சிறுபிள்ளையின் கண்ணீர் 
குள்ளநரியின் கல்மனதையும் கரைத்தது . சரி போ , இன்னும் கொஞ்ச நேரம் தானே , நீயே 
வைத்துக் கொள் " என்று கூறிய நரி , தன் இளகிய(?!) மனதை நினைத்து தன்னைத்தானே 
மெச்சிக்கொண்டது . 
மறுபடியும் பெர்ல்லின் கைப்பையினுள் தஞ்சம் புகுந்த எலும்புத்துண்டு, தைரியம் பெற்று , 
குள்ளநரியை திட்ட ஆரம்பித்தது . "இவ்வளவு சின்னஞ்சிறு குழந்தையை கொல்வதற்கு 
உனக்கு எப்படி மனசு வந்தது ? உனக்கு வெட்கமே இல்லையா?" என்று கேட்டு குள்ளநரிக்கு 
குற்ற உணர்ச்சியை தூண்டிவிடப் பார்த்தது . ஆனால் , குள்ளநரியோ , சற்றும் 
கவலைப்படாமல் , சிரித்துக்கொண்டே , "நான் ஏன் வெட்கப்பட வேண்டும் ? நான் 
படைக்கப்பட்ட விதமே இவ்வாறுதான் " என்று எகத்தாளமாக பதில் சொன்னது . 
எலும்புத்துண்டும் , சற்றும் சளைக்காமல் , " கோழையே , அரக்கனே " என்று . வசைப்பாடிக் 
கொண்டே இருந்தது " . 


சிறிது நேரத்திற்குப் பின் , எலும்புத்துண்டின் தொடர் புலம்பலைக் கேட்டு எரிச்சலடைந்த நரி , 
" சீ வாயை மூடு இல்லையேல் உன்னையும் தின்று விடுவேன் . பேசும் சக்தியுடைய 
எலும்புத்துண்டு, அதை கடிக்கும் போது வலியால் கதறுவதை கேட்பது வேடிக்கையாக தான் 
இருக்கும் ” என்றது . 


marco 


HHHH 


இதைக் கேட்டதும் , வாயை மூடிய எலும்புத்துண்டு, நரியின் வீட்டை அடையும் 
வரை திறக்கவே இல்லை . வீட்டை அடைந்ததும் , குள்ளநரி பெர்ல்லையும் 
எலும்புத்துண்டையும் ஒரு அறையில் தள்ளி பூட்டியது . பெர்ல் சோர்வாக , தரையில் 
ஒரு மூலையில் அமர்ந்துக் கொண்டாள் . பெர்ல்லை பார்ப்பதற்கே மிகவும் பாவமாக 
இருந்ததால் , " நீ இப்போது எவ்வாறு உணர்கிறாய் என்று என்னால் புரிந்துக்கொள்ள 
முடிகிறது " என்று ஆறுதலாக பேச முயன்றது எலும்புத்துண்டு . "இப்போதுதான் 
நான் வாழவே ஆரம்பித்திருக்கிறேன் . இவ்வளவு சீக்கிரமாக என் வாழ்க்கை 
முடிவதா? இதை தடுக்க எதுவுமே செய்ய முடியாதா?" என்று கேட்டது பெர்ல் 


" ஏதாவது வழி கிடைக்குமா என்று நான் யோசித்துக்கொண்டு தான் இருக்கிறேன் . 
ஒன்றும் தோன்றவில்லை. மிகவும் வெறுப்பாக இருக்கிறது ” என்று பதில் சொன்னது 
எலும்புத்துண்டு . அதற்குள், சமையலறை பக்கமிருந்து ஏதோ சத்தம் கேட்டது. பெர்ல் 
பதறி , " என்ன சத்தம் அது ? என்றதும் , " அந்த மோசமான குள்ளநரி , கத்தியை தீட்டிக் 
கொண்டிருக்கிறது ” என்று எலும்புத்துண்டு முணுமுணுத்தது . 


" ஐயோ! கடவுளே", என்று அரற்றியது பெர்ல் . "இது விறகை அடுப்பில் அடுக்கும் 
சத்தம் போல் இருக்கிறது " என்று கூறி பெர்ல்லை மேலும் பீதியடைய செய்தது 
எலும்புத்துண்டு . 


சமையல் அறையில் இருந்து எண்ணெய் காயும் வாசனையும் , வினிகரின் 
வாசனையும் வந்தது . சாப்பிட பச்சடியும் (சலாட் ) தயாராகிக் கொண்டிருந்தது 
போலும் . அதீத துக்கத்தில் , பெர்ல் எலும்புத்துண்டை தன் மார்போடு கெட்டியாக 
அணைத்துக்கொண்டு "நண்பனே எனக்கு ஆறுதலான வார்த்தைகள் ஏதாவது கூறு " 
என்று வேண்டியது . " நீ எனக்கு மிகவும் பிரியமானவள் " என்றது பெர்ல் . " நீயும் 
எனக்கு பிரியமானவளே" என்று பதிலளித்தது எலும்புத்துண்டு. 


அதற்குள் , அறையின் கதவு திறக்கும் சத்தம் கேட்டு , இருவரும் 
கதவை நோக்கி திரும்பினர் . பெர்ல்லுக்கு வார்த்தைகள் 
தொண்டையிலேயே சிக்கிக்கொண்டன . 


குள்ளநரி , பெர்ல்லை சமையல் அறைக்கு இழுத்துச் சென்றது . அங்கு அடுப்பில் 
தீயைக் கண்டதும் , பெர்ல்லின் பாதி உயிர் பிரிந்துவிட்டது . "உன்னைக் கொல்வது 
எனக்கும் கஷ்டமாகத்தான் இருக்கிறது ” என்று முதலைக் கண்ணீர் விட்டது அந்த 
நயவஞ்சக நரி . 


திடீரென்று " யிப்பாம் " என்று ஒரு வார்த்தையை தன்னிச்சையாக சொன்னது 
எலும்புத்துண்டு. மந்திரச்சொல்லை போன்று ஒலித்த அந்தச் சொல்லை கேட்டு 
ஸ்தம்பித்த நரி . " என்ன அது ?" என்று கேட்டது . " யப்பாம் சிபிப்லெல் " என்றது 
எலும்புத்துண்டு. " ஜிப்ரக்கெய சிபிப்பில் டிக்ரே " என்று எலும்புதுண்டு மேலும் 
சொல்லும் போதே , அங்கு ஒரு ஆச்சரியமிக்க அதிசயம் நடந்தது . குள்ளநரி 
சுருங்கி , சில அங்குலங்கள் குட்டையானது ! 


" அலபம் சினூக் பெபோப்பிட் கிபோசல் " என்று எலும்புத்துண்டு 
தொடர, பொல்லாத குள்ளநரி மென்மேலும் சிறியதாகி , ஒரு குட்டி முயலின் 
அளவிற்கு சுருங்கிவிட்டது . நடப்பது எதனையும் அங்கிருக்கும் யாராலும் 
நம்பமுடியவில்லை . 


எலும்புத்துண்டு, " அடூநிஸ் இஷ்கோடக் கீகோக்கின் யிப்பாய் " என்ற போது , குள்ளநரி , 
அது அணிந்திருந்த உடையோடு ஒரு சுண்டெலியின் அளவிற்கு சுருங்கியது . " ஸக்ரபூநிட்" 
என்று எலும்புதுண்டு கட்டளையிட்டதும் , சுண்டெலி, அதாவது அந்த சுருங்கிய குள்ளநரி , 
சுவரில் இருந்த ஒரு சிறிய பொந்தில் நுழைந்து மறைந்தது . 


குள்ளநரியிடம் இருந்து தப்பித்து உயிர் பிழைத்த சந்தோஷத்தில் , "உன்னால் 
மாயாஜால வித்தை கூட செய்ய முடியுமென்று எனக்கு தெரியவே தெரியாது " என்று 
கூறியது பெர்ல் , " எனக்கும் தான் தெரியாது " என்றது எலும்புத்துண்டு. " ஓ ! அப்படியா ? 
அப்போது எப்படி திடீரென்று அந்த மந்திர சொற்களை சொன்னாய் ?" என்று பெர்ல் கேட்க , 
"உன் கேள்விக்கு எனக்கு பதில் தெரிந்தால் நன்றாகத்தான் இருக்கும் . ஆனால் எனக்கு 
தெரியவில்லை. மூளையின் ஏதோ ஒரு மூலையில் இருந்து அந்த வார்த்தைகள் ஞாபகம் 
வந்து , எனது உதடுகள் அனிச்சையாக அவற்றை உச்சரித்தன . அந்த சூனியக்காரியுடன் 
நான் இருந்த பொது , அவளிடமிருந்து இந்த வார்தைகளை என்னையறியாமல் கற்றுக் 
கொண்டேன் போலும் " என்றது எலும்புத்துண்டு . " என்ன ஒரு விந்தையான 
எலும்புத்துண்டு நீ என்ன ஒரு மறக்க முடியாத நாள் இது !" என்று ஆச்சர்யப்பட்டது பெர்ல் 


GUG9Q 


பள்ளியை விட்டு கிளம்பி வெகு நேரமாகிவிட்டமையால் , மேலும் எந்த 
ஆபத்தையும் சந்திக்கும் முன் வீட்டிற்கு சென்றுவிட வேண்டும் என்று எண்ணி 
எலும்புத்துண்டை கையில் எடுத்துக்கொண்டு அவசரமாக வீட்டை நோக்கி நடக்க 
துவங்கினாள் பெர்ல் வீட்டை அடைவதற்குள் இருட்டாகி விட்டது. கதவைத்திறந்ததும் 
பெர்ல்லின் பெற்றோர் , அவளை ஆரத்தழுவி , " எங்கு சென்றுவிட்டாய் நீ ? நாங்கள் 
இருவரும் கவலையுடன் காத்துக்கிடந்தோம் ” என்று பெர்ல்லிடம் விசாரித்தனர் . 


பெர்ல்லுக்கு மாலையில் நடந்த வினோத நிகழ்வுகளை தன் பெற்றோருக்கு எப்படி 
புரியவைப்பது என்றே தெரியவில்லை. தன் கையில் இருந்த எலும்புத்துண்டை காண்பித்து . 
" நான் பள்ளியில் இருந்து வரும் வழியில் கண்டெடுத்த இந்த எலும்புத் துண்டினால் பேச 
முடியும் " என்று ஆரம்பித்து , அம்மாலையின் நிகழ்வுகள் முழுவதையும் விவரிக்க 
ஆரம்பித்தாள் . அவள் எதிர்பார்த்தபடியே , பெற்றோர் அவள் கதையை நம்பவில்லை . 
" என்னது ? பேசும் எலும்புத்துண்டா? உன் கற்பனைக்கு அளவே இல்லாமல் போய்விட்டது " 
என்றார் அவளுடைய தாய் . ஆனால் , அவர்களைத் தொடரவிடாமல் , "உங்கள் மகள் 
அசாராதணமானவள் , அபூர்வமானவள் " என்று எலும்புத்துண்டு குரல் கொடுத்தது . 
எலும்புத்துண்டு பேசுவதை கேட்ட அதிர்ச்சியில் இருந்து தன் பெற்றோர் மீள்வதற்கு முன் 
மாலையின் நிகழ்வுகள் முழுவதையும் சொல்லி முடித்தாள் பெர்ல் . அவளுடைய 
பெற்றோருக்கு கேட்டதை எல்லாம் உள்வாங்கிக்கொள்ளவே வெகு நேரம் ஆகியது . 


இச்சம்பவத்திற்குப் பின் , எலும்புத்துண்டு பெர்ல் குடும்பத்தின் ஓர் முக்கியமான 
அங்கமானது . அதை ஒரு வெள்ளித்தட்டில் வைத்து அலமாரியில் வைத்தார்கள் 
பெர்ல்லின் பெற்றோர் . பெர்ல் ஒவ்வோர் இரவும் படுக்கச்செல்லும் போது , 
எலும்புத்துண்டை தன்னுடன் வைத்துக் கொள்வாள் . படுக்கையில் பெர்ல்லும் , 
அவளுடைய உற்ற நண்பனான எலும்புத்துண்டும் , அன்றைய நிகழ்வுகள் பற்றி 
பேசிக்கொண்டே தூங்குவர் . சில நாட்களில் , மெல்லிய குரலில் பாடியோ , யாழிசை 
ஒளியை எழுப்பியோ, பெர்ல்லை தூங்க வைத்தது எலும்புத்துண்டு வீட்டில் உள்ள 
எல்லோருக்குமே பேச்சுத்துணையாய் இருந்தது எலும்புத்துண்டு. அந்த வீட்டில் இசையும் 
பாட்டும் அவர்கள் விரும்பும் போதெல்லாம் எலும்புத்துண்டின் மூலம் கிடைத்தது . சில 
சமயம் அவர்கள் விரும்பாத போது கூட ! 


2 


கால்டிகாட் ஹானர் புக் 


